﻿180. உங்களில் ஒருவருக்கு இறப்பு நெருங்கும்போது அவர் செல்வத்தை விட்டுச்சென்றால், பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் (சொத்துரிமை தொடர்பாக) அழகிய முறையில் இறுதி விருப்பம் (வஸிய்யத்) தெரிவிப்பது உங்களுக்குக் கடமையாக்கப்பட்டுள்ளது. இறையச்சம் உடையோருக்கு இது கடமையாகும்.
181. அ(ந்த இறுதி விருப்பத்)தைச் செவியுற்ற பிறகு யாரேனும் அதை மாற்றினால், அந்தக் குற்றம் அதை மாற்றியவரையே சேரும். அல்லாஹ்  நன்கு செவியுறுவோனும் நன்கறிந்தோனும் ஆவான்.
182. ஆனால், இறுதி விருப்பம் (வஸிய்யத்) தெரிவித்தவரிடம் ஏதேனும் தவறையோ பாவத்தையோ ஒருவர் அஞ்சி, அவ(ருடைய உறவின)ர்களிடையே சமரசம் செய்(து அதை மாற்றி ஒழுங்குபடுத்து)வாராயின் அவர்மீது எந்தக் குற்றமுமில்லை. அல்லாஹ்  மிகவும் மன்னிப்பவனும் மிகுந்த கருணையாளனும் ஆவான்.
-------------------------------------------------------------
ஒருவர் தமக்கு இறப்பு நெருங்கும்போது, தமது சொத்தில் தம்முடைய பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் (எவ்வளவு பாகம் கிடைக்க வேண்டுமென்பதை) இறுதி விருப்பமாக (வஸிய்யத்) தெரிவித்துவிட வேண்டும் என இங்கு அல்லாஹ்  கட்டளையிடுகின்றான்.
இந்த இறுதி விருப்பம் (வஸிய்யத்) தொடர்பான சட்டம், பாகப் பிரிவினைச் சட்டம் வருவதற்கு முந்தைய நிலையாகும். பாகப்பிரிவினை தொடர்பான வசனங்கள் (4:11,12) அருளப்பெற்ற பின்னர், இந்தச் சட்டம் காலாவதியாகிவிட்டது. மேலும், அல்லாஹ்  நிர்ணயித்துள்ள பங்குகளை, உரியவர்கள் வஸிய்யத் ஏதுமின்றிச் சட்டப்படி பெறுவார்கள் என்ற நிலை உருவானது. (குறிப்பிட்ட வாரிசுகள், வாரிசுரிமை அடிப்படையில் பங்குகளைப் பெறுவார்களே தவிர,) இறந்தவரின் கரிசனத்தால் அல்ல எனும் மாற்றம் வந்தது.

இறுதி விருப்பம் (வஸிய்யத்)  
--------------------------------
ஒரு நபிமொழியில் இடம்பெற்றுள்ளதாவது: அல்லாஹ்  ஒவ்வோர் உரிமையாளருக்கும் அவரவரது உரிமையை வழங்கிவிட்டான். எனவே, (சொத்துரிமை பெறும்) வாரிசுதாரர் எவருக்கும் (சொத்து தொடர்பாக) இறுதி விருப்பம் (வஸிய்யத்) தெரிவித்தல் கூடாது.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: இறுதி விருப்பம் (வஸிய்யத்) தொடர்பான இந்த வசனத்தை (180), பாகப்பிரிவினை தொடர்பாக அருளப்பெற்ற "தாய் தந்தையரும் உறவினர்களும் விட்டுச்சென்ற (சொத்)தில் ஆண்களுக்கும் பங்கு உண்டு; பெண்களுக்கும் பங்கு உண்டு" என்ற வசனம் (4:7) மாற்றிவிட்டது.
ஆனால், ராஸீ (ரஹ் ) அவர்கயோ, இறுதி விருப்பம் (வஸிய்யத்) தொடர்பான இவ்வசனம், பாகப்பிரிவினைச் சட்டத்தால் மாற்றப்படவில்லை என்றும், இந்த வசனத்திற்கு விளக்கமாகவே பாகப்பிரிவினை வசனம் அருளப்பெற்றது என்றும் அபூமுஸ்லிம் அல் அஸ்ஃபஹானீ (ரஹ் ) அவர்கள் கூறியதாக அறிவித்துள்ளார்கள்.
இதன்படி, இந்த வசனத்தின் (180) கருத்தாவது: பாகப்பிரிவினை தொடர்பான வசனத்தில் (4:11) யார் யாருக்கு எவ்வளவு பங்கு என்று அல்லாஹ்  வலியுறுத்தியுள்ளானோ அதன்படி, வாரிசுரிமை வழங்குவது உங்களுக்குக் கடமையாக்கப்பட்டுள்ளது.
இதுதான் பெரும்பாலான விரிவுரையாளர்கள், முக்கிய சட்ட வல்லுநர்கள் ஆகியோரின் கருத்தாகும் என்று ராஸீ (ரஹ் ) தெரிவித்துள்ளார். அவர்களில் சிலர், வாரிசுரிமைப் பங்கு பெற்றவர்கள் விஷயத்தில் இந்த வஸிய்யத் சட்டம் காலாவதியாகிவிட்டது என்றும், வாரிசுரிமைப் பங்கு பெறாதவர்கள் விஷயத்தில் நீடிக்கிறது என்றும் கூறுகின்றனர். ஆனால், இதற்குக் "காலாவதி" (நஸ்க்) என்று சொல்ல முடியாது.
ஏனெனில், இங்கு (180) கூறப்பட்டுள்ள "உறவினர்கள்" என்பதில் பங்கு பெறும் உறவினரும், பங்கு பெறாத உறவினரும் அடங்குவர். அவர்களில் பங்கு பெறும் உறவினர்களை, பாகப் பிரிவினை வசனம் (4:11) வெளியேற்றிவிட்டு, பங்கு பெறாதவர்களை அப்படியே விட்டுவைக்கிறது. (ஆகவே, பாகப்பிரிவினை வசனம் ஒரு விளக்கமாகுமே தவிர, "நஸ்க்" ஆகாது.)
இஸ்லாத்தின் ஆரம்பக் காலத்தில், இவ்வாறு இறுதி விருப்பம் (வஸிய்யத்) தெரிவிப்பது விரும்பத் தக்கதாக இருந்தது என்று சிலர் கூறுகின்றனர். இவர்களது கூற்றுப்படி வேண்டுமானால், பங்கு பெறுவோர் விஷயத்தில் இந்த வஸிய்யத் மாற்றப்பட்டுவிட்டது என்றும், பங்கு பெறாதோர் விஷயத்தில் நடைமுறையில் இருக்கிறது என்றும் கூறலாம்.
ஆனால், இந்த வசனத்தின் போக்கின்படி, வஸிய்யத் செய்வது ஆரம்பத்தில் கட்டாயமாக இருந்தது என்று யார் கருதுகிறார்கயோ அவர்களிடம் இவ்வசனம் மாற்றப்பட்டுவிட்டது என்பதைத் தவிர, மாற்றுக் கருத்துக்கு இடமில்லை. இதுவே பெரும்பாலான விரிவுரையாளர்களின் கருத்தாகும்.
அப்படியிருக்க, ராஸீ (ரஹ் ) அவர்கள் அறிவித்திருப்பது வியப்பையே தருகிறது. ஏனெனில், வாரிசுரிமைப் பங்கு பெறும் பெற்றோருக்காகவும், உறவினர்களுக்காகவும் வஸிய்யத் செய்வது கடமையாகும் என்ற சட்டம், ஏகோபித்த கருத்துப்படி மாற்றப்பட்டுவிட்டது. சொல்லப்போனால், அது தடை செய்யப்பட்டதாகும்.
இதற்கு மேற்கண்ட ஹதீஸே சான்றாகும். "அல்லாஹ்  ஒவ்வோர் உரிமைதாரருக்கும் அவரவரது உரிமையை வழங்கிவிட்டான். எனவே, (சொத்துரிமை பெறும்) வாரிசுதாரர் எவருக்கும் (சொத்து தொடர்பாக) இறுதி விருப்பம் (வஸிய்யத்) தெரிவித்தல் கூடாது" என்கிறது அந்த ஹதீஸ்.
அதே நேரத்தில், வாரிசுரிமைப் பங்கு பெறாத உறவினர்களுக்கு, மொத்தச் சொத்தில் மூன்றில் ஒரு பங்கிற்கு மிகாமல் வஸிய்யத் செய்வது விரும்பத் தக்கதுதான். இதன் மூலம், இந்த வசனத்தை (180) செயல்படுத்திய சிறப்பு கிடைக்கும்.
அத்தோடு அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: இறுதி விருப்பம் (வஸிய்யத்) தெரிவிக்க ஏதேனும் பொருளைப் பெற்றுள்ள எந்த முஸ்லிமுக்கும், அவர் தமது இறுதி விருப்பத்தை எழுதி வைக்காமல் இரண்டு இரவுகளைக் கழிப்பதற்குக்கூட அனுமதி இல்லை.
இப்னு உமர் (ரலி) அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களிடம் இதை நான் கேட்டதிலிருந்து எனது இறுதி விருப்ப (ஆவண)ம் என்னிடம் (எப்போதும்) தயாராக இல்லாமல் ஓர் இரவைக்கூட நான் கழிக்கவில்லை.

செல்வம் (கைர்)  
------------------
அடுத்து "அவர் செல்வத்தை விட்டுச்சென்றால்" என்பதில், "செல்வம்" என்பதைச் சுட்ட, "கைர்" எனும் சொல் இங்கு மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. (உண்மையில் இதற்கு, "சிறந்தது", "நல்லது" என்பதே சொற்பொருளாகும்.) ஆனால், இங்கு "செல்வம்" என்ற பொருளில் அது பயன்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறே இப்னு அப்பாஸ் (ரலி) மற்றும் முஜாஹித் (ரஹ் ) ஆகியோர் கூறியுள்ளனர்.
அறிஞர்களில் சிலர், "செல்வம் குறைவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் இறுதி விருப்பம் (வஸிய்யத்) தெரிவிக்க வேண்டும்" என்று கூறியுள்ளனர். வேறுசிலர், "அதிகமான சொத்துகளை விட்டுச்சென்றால் மட்டுமே இறுதி விருப்பம் (வஸிய்யத்) தெரிவிக்க வேண்டும்" என்று கூறியுள்ளனர்.
(ஒரு முறை) அலீ (ரலி) அவர்களிடம், குறைஷிக் குலத்தைச் சேர்ந்த ஒருவர் இறந்தபோது, "அவர் முன்னூறு அல்லது நானூறு தீனாரை விட்டுச்சென்றார். (அது குறித்து யாருக்கும்) அவர் இறுதி விருப்பம் (வஸிய்யத்) தெரிவிக்கவில்லை" என்று கூறப்பட்டது.
அதற்கு, "அதனால் பிரச்சினை ஏதுமில்லை. ஏனெனில், "(அதிகமான) செல்வங்களை (கைர்) விட்டுச்செல்ல நேர்ந்தால்" என்றுதான் அல்லாஹ்  கூறியுள்ளான். எனவே, குறைந்த அளவு பொருளை நீ விட்டுச்செல்ல நேர்ந்தால் அதை உம் குழந்தைகளுக்காக விட்டுச்செல்வீராக!" என்று பதிலளித்தார்கள். (இதன்படி, "கைர்" என்பது அதிகமான செல்வத்தையே குறிக்கும்.)
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: (குறைந்தபட்சம்) அறுபது தீனார்களையாவது விட்டுச்செல்லாதவர் செல்வத்தை (கைர்) விட்டுச்சென்றவர் அல்லர்.
கத்தாதா (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: ஆயிரம் அல்லது அதற்கு அதிகமான தீனார்களுக்கே "செல்வம்" (கைர்) என்று கூறப்படுவதுண்டு.
இங்கு "அழகிய முறையில்" என்பதைச் சுட்ட மூலத்தில் "பில் மஅரூஃபி" என்று அல்லாஹ்  குறிப்பிட்டுள்ளான். இதற்கு மென்மையாகவும் நல்ல முறையிலும் என்பது பொருளாகும். ஒருவர் தம்முடைய வாரிசுதாரர்களுக்கு இழப்பு ஏற்படுத்தாத வண்ணம் பிற உறவினர்களுக்கு இறுதி விருப்பம் (வஸிய்யத்) தெரிவிப்பதே "அழகிய முறையில்" இறுதிவிருப்பம் தெரிவிப்பதாகும். இதற்குப் பின்வரும் ஹதீஸ் சான்றாக அமைந்துள்ளது.
நபித்தோழர் சஅத் (ரலி) அவர்கள் (நோய்வாய்ப்பட்டிருந்தபோது), "அல்லாஹ் வின் தூதரே! எனக்குச் செல்வம் உள்ளது. என்னுடைய ஒரு மகளைத் தவிர வேறு யாரும் எனக்கு வாரிசுகள் இல்லை. ஆகவே, எனது செல்வத்தில் மூன்றில் இரண்டு பாகத்தை (அறவழியில் செலவு செய்ய) நான் இறுதி விருப்பம் தெரிவிக்கலாமா?" என்று கேட்டார்கள்.
அதற்கு, "வேண்டாம்" என நபி (ஸல்) அவர்கள் குறிப்பிட்டார்கள். மீண்டும் அவர், "சொத்தில் பாதியை (அறவழிக்குச் செலவிடுமாறு) இறுதி விருப்பம் (வஸிய்யத்) தெரிவிக்கலாமா?" என்று கேட்டார். அதற்கும், "வேண்டாம்" என நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்.
மீண்டும் அவர், "(என் செல்வத்தில்) மூன்றிலொரு பாகத்தை...?" என்று கேட்டார். அதற்கு நபி (ஸல்) அவர்கள், "மூன்றிலொரு பாகம் (வேண்டுமானால் இறுதி விருப்பம்) தெரிவிக்கலாம்; ஆனால், அதுகூட அதிகம்தான்" என்று குறிப்பிட்டார்கள்.
பின்னர், "(சஅதே!) உம்முடைய வாரிசுகளை மக்களிடம் கையேந்தும் ஏழைகளாக விட்டுச்செல்வதைவிட அவர்களைத் தன்னிறைவு பெற்றவர்களாக விட்டுச்செல்வதே நல்லதாகும்" என்று கூறினார்கள்.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: மக்கள் (வஸிய்யத்தை) மூன்றிலொரு பாகத்திலிருந்து நான்கிலொரு பாகமாகக் குறைத்துக்கொண்டால்கூட நல்லதுதான். ஏனெனில், அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள், "மூன்றிலொரு பாகம் (வேண்டுமானால் இறுதி விருப்பம்) தெரிவிக்கலாம். ஆனால், அதுகூட அதிகம்தான்" எனக் கூறியுள்ளார்கள்.

வஸிய்யத்தை மாற்றினால்...  
--------------------------------
இரண்டாவது வசனத்தில் (181), "அ(ந்த இறுதி விருப்பத்)தைச் செவியுற்ற பிறகு யாரேனும் அதை மாற்றினால், அந்தக் குற்றம் அதை மாற்றியவரையே சேரும். அல்லாஹ்  நன்கு செவியுறுவோனும் நன்கறிந்தோனும் ஆவான்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
அதாவது ஒருவர் தெரிவித்த இறுதி விருப்பத்தை (வஸிய்யத்) மாற்றி, அதில் கூடுதல் அல்லது குறைவு செய்தால் அந்தக் குற்றம் மாற்றியவரையே சேரும். அப்படியானால், ஒருவர் தெரிவித்த இறுதி விருப்பத்தை (வஸிய்யத்) மறைப்பது குற்றமாகும் எனத் தாராளமாகக் கூறலாம். இவ்வாறு மறைத்தவர், அல்லது மாற்றியவரே குற்றவாளி ஆவார்; வஸிய்யத் செய்துவிட்டு இறந்தவருக்கு அல்லாஹ் விடம் நன்மை கிடைத்துவிடும் என்று இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.
அல்லாஹ்  நன்கு செவியுறுவோனும் நன்கறிந்தோனும் ஆவான். அதாவது இறந்தவர் தெரிவித்துவிட்டுப்போன இறுதி விருப்பம் என்ன என்பதை அல்லாஹ்  கண்டுள்ளான்; அதையும், சம்பந்தப்பட்டவர்கள் அதை மாற்றியதையும் அவன் நன்கறிவான்.
அடுத்து மூன்றாவது வசனத்தில் (182), "ஆனால், இறுதி விருப்பம் (வஸிய்யத்) தெரிவித்தவரிடம் ஏதேனும் தவறையோ பாவத்தையோ ஒருவர் அஞ்சினால்" என்று அல்லாஹ்  குறிப்பிட்டுள்ளான்.
இது தொடர்பாக இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: இதில் "தவறு" என்பதைச் சுட்ட "ஜனஃப்" எனும் சொல் ஆளப்பெற்றுள்ளது. இது எல்லா விதமான தவறுகளையும் எடுத்துக்கொள்ளும். நேரடி வாரிசுதாரர் ஒருவருக்குக் கூடுதலாகக் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, வாரிசுதாரர் அல்லாத வேறொருவருக்கு "வஸிய்யத்" செய்வதும் இதில் அடங்கும்.
உதாரணமாக: ஒருவர் தம் மகளுக்குக் கூடுதல் பங்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக, அந்த மகளுடைய மகனுக்காக வஸிய்யத் செய்துவிட்டுச் சென்றார். மகளுடைய மகன் அவருக்கு நேரடி வாரிசு அல்லன். அவனுக்காக வஸிய்யத் செய்தால், அது மகளுக்குப் போய்ச்சேரும் என்பது அவரது எண்ணம்.
இது திட்டமிடாமல் தவறுதலாகக்கூட நடக்கலாம். மகள்மீதுள்ள அதீத பாசத்தால் முன்யோசனையின்றி இவ்வாறு ஒருவர் தவறிழைத்துவிடக்கூடும். அல்லது திட்டமிட்டேகூட இந்தத் தவற்றைச் செய்யலாம். இந்நிலையில், யாரிடம் வஸிய்யத் தெரிவிக்கப்பட்டதோ அவர் இதில் தலையிட்டு சுமுகமான தீர்வு காண்பதும், மார்க்கச் சட்டப்படி நேர்மையோடு நடந்துகொள்வதும் அவரது பொறுப்பாகும்.
இறந்துபோனவர் ஒருதலைபட்சமாக யாருக்காக வஸிய்யத் செய்துவிட்டுப் போனாரோ அவரை விடுத்து, அவரது நோக்கத்திற்கும் மார்க்கச் சட்டத்திற்கும் நெருக்கமானதொரு முடிவுக்கு அவர் வர வேண்டும்.
இவ்வாறு சுமுகமான தீர்வு காண்பது, வஸிய்யத்தை மாற்றம் செய்வதாகாது. இதனால் தான், முந்தைய வசனத்தில் (181) வஸிய்யத்தை மாற்றுவது குற்றமாகும் என்று தெரிவித்த இறைவன், அதைத் தொடர்ந்து அடுத்த வசனத்தில் (182) சமரசம் செய்துவைப்பது குற்றமாகாது என விவரிக்கின்றான். அல்லாஹ் வே மிகவும் அறிந்தவன்.
இறுதி விருப்பம் (வஸிய்யத்) தெரிவிப்பதில் தவறிழைப்பது பெரும்பாவங்களில் அடங்கும் என்று ஒரு ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது.
மற்றொரு ஹதீஸில் அபூஹுரைரா (ரலி) அவர்கள் கூறியதாவது: "ஒருவர் எழுபது ஆண்டுகளாக நல்லோரின் செயலையே செய்துவருவார். இறுதியில் அவர் (தமது செல்வம் குறித்து) இறுதி விருப்பம் (வஸிய்யத்) தெரிவிக்கையில் அநீதியிழைத்துவிடுவார். அவரது (அந்தத்) தீய செயலே அவருக்கு முடிவாக ஆக்கப்படும். அதனால் அவர் நரகத்தில் நுழைவார்.
மற்றொருவர் எழுபது ஆண்டுகளாகத் தீயோரின் செயலையே செய்துகொண்டிருப்பார். (இறுதியில்) அவர் (தமது செல்வம் குறித்து) இறுதி விருப்பம் (வஸிய்யத்) தெரிவிக்கும்போது அதில் நேர்மையாக நடந்து கொள்வார். அவரது (அந்த) நற்செயலே அவருக்கு முடிவாக ஆக்கப்படும். அதனால் அவர் சொர்க்கத்தில் நுழைவார்" என அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்.
இவ்வாறு குறிப்பிட்ட அபூஹுரைரா (ரலி) அவர்கள், "நீங்கள் விரும்பினால், "இவை அல்லாஹ் வின் வரையறைகளாகும். ஆகவே, இவற்றை நீங்கள் மீறாதீர்கள்" எனும் வசனத்தை (2:229) ஓதிக்கொள்ளுங்கள்" என்று கூறினார்கள்.
